தமிழ்நாடு அரசு 

2015 


[ Regd . No . TN / CCN/ 467/ 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை: ரூ . 2 . 40 காசு . 


மாடு 


மிம் 


உட்பப்ட் 

" 


தமிழ்நாடு அரசிதழ் 
ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்பை 


யே வெல்லு 


எண் 17 ] 


சென்னை , புதன்கிழமை , ஏப்ரல் 29 , 2015 
சித்திரை 16 , மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு- 2046 


பகுதி IV - பிரிவு 2 இன் இணைப்பு 


தமிழ்நாடு சட்டமன்றப்பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2014 ஆம் ஆண்டு 
பிப்ரவரி திங்கள் 26ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : -- 

சட்ட எண் 1/ 2014 
2012ஆம் ஆண்டு தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டுச் சட்டத்தைத் 

திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


இது , தமிழ்நாடு மாநிலத்தின் சட்டமன்றப் பேரவையினால் இந்தியக் குடியரசின் 
அறுபத்து ஐந்தாம் ஆண்டில் பின்வருமாறு இயற்றப்படுவதாகுக: 

1 . (1 ) இந்தச் சட்டம் , 2014 ஆம் ஆண்டு தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டுத் ஙனுப்பழம்மு 
(திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

ரனுய் 

பிேதங்சய் . 
(2) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
(தமிழ்நாடு 

2 . (இதன் பின்பு முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான) 2012ஆம் ஆண்டு 3 - ஆம் 
சட்டம் 

தமிழ்நாடு உள்கட்டமைப்பு மேம்பாட்டுச் சட்டத்தின் 3 ஆம் பிரிவில் (3 ) ஆம் உட்பிரிவின் ( k ) பிரிவிற்கான 
22 /2012 ) கூறுக்குப்பின்பு பின்வரும் கூறு புகுத்தப்படுதல் வேண்டும் . அதாவது : 

திருத்தம் . 
" ( kk ) அரசுச் செயலாளர் , வேளாண்மைத்துறை , பதவி வழி 
3 . முதன்மைச் சட்டத்தின் 9 ஆம் பிரிவில் (2 ) ஆம் உட்பிரிவில் ( j ) கூறுக்குப் பின்பு 9 - ஆம் 
பின்வரும் கூறு புகுத்தப்படுதல் வேண்டும் . அதாவது : 

பிரிவிற்கான 

திருத்தம் . 
" (jj ) அரசுச் செயலாளர் , வேளாண்மைத்துறை , பதவி வழி 
(ஆளுநரின் ஆணைப்படி ) 

கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 

சட்டத் துறை . 
( தமிழாக்கம் ) 

கோ . இராஜமன்னார் , 

உதவி இயக்குநர், 
சட்ட ( ஆட்சிமொழிப்பிரிவுத் துறை. 

[ 1 ] 
IV -2 (17 )(T - Sup.) - 1 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2014ஆம் ஆண்டு 

பிப்ரவரி திங்கள் 26ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : -- 


சட்ட எண் 2 / 2014 


1997 - ஆம் ஆண்டு சென்னை மாநகரக் காவல் (சேலம் , திருச்சிராப்பள்ளி 

மற்றும் திருநெல்வேலி மாநகரங்களுக்கு நீட்டிப்பு ) சட்டத்தைத் 
திருத்துவதற்கானதொரு சட்டம் . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 

பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 
ஙனுப்பநீழம்மு 1 . ( 1 ) இந்தச் சட்டம் , 2014 - ஆம் ஆண்டு சென்னை மாநகர காவல் ( சேலம் , 
ரனுய் 

திருச்சிராப்பள்ளி மற்றும் திருநெல்வேலி மாநகரங்களுக்கு நீட்டிப்பு ) திருத்தச் சட்டம் என 
பேதங்சய் . 

வழங்கப்பெறும் . 

( 2 ) இது , மாநில அரசு அறிவிக்கையின் மூலம் குறிக்கக்கூடிய அத்தகைய 

தேதியன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 - ஆம் 2 . 1997 - ஆம் ஆண்டு சென்னை மாநகரக் காவல் ( சேலம் , திருச்சிராப்பள்ளி மற்றும் (தமிழ்நாடு 

சட்டம் 
பிரிவிற்கான திருநெல்வேலி மாநகரங்களுக்கு நீட்டிப்பு ) சட்டத்தின் , 2 - ஆம் பிரிவில் , (1) ஆம் கூறுக்குப் 
திருத்தம் . 

51/1997 ) 
பதிலாக பின்வரும் கூறானது அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


கய 


" (1 ) " சேலம் மாநகர் என்பது மாநில அரசால் , அறிவிக்கையினால் சேலம் மாநகர் 
என்று விளம்புகை செய்யப்படக்கூடிய பரப்பிடம் என்று பொருள்படும் ; ". 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


கோ . இராஜமன்னார் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட ( ஆட்சிமொழிப்பிரிவுத் துறை . 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2014 ஆம் ஆண்டு 
பிப்ரவரி திங்கள் 26ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : -- 


சட்ட எண் 


3/ 2014 


1967 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற (தகுதியின்மையைத் தடுக்கும் ) 

சட்டத்தை மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டம் 
இந்தியக் குடியரசின் அறுபத்து ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றப் 
பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . (1) இந்தச் சட்டம் , 2014 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற (தகுதியின்மையைத் 
தடுக்கும் ) திருத்தச் சட்டம் என வழங்கப்பெறும் . 


குறுந்தலைப்பு 
மற்றும் 
தொடக்கம் . 


இணைப்புப் 
பட்டியலுக்கான 
திருத்தம் . 


( 2 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . 1967 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற (தகுதியின்மையைத் தடுக்கும் ) தமிழ்நாடு சட்டம் 

3/ 1967 . 
சட்டத்திற்கான இணைப்புப் பட்டியலில் பின்வரும் இனம் இறுதியில் சேர்க்கப்படுதல் 
வேண்டும் , அதாவது : 

" 12 . அலுவலகத் தலைமையர் , தலைவர் , இயக்குநர் அல்லது சட்டபூர்வமான 
அல்லது சட்டபூர்வமானதாக இல்லாத அமைப்பு எதனின் உறுப்பினர் , மேலே குறிப்பிடப் 
பட்டுள்ள அவை தவிர சட்டமன்றப் பேரவையால் அல்லது நேர்வுக்கேற்ப மாநில அரசால் 
அத்தகைய அலுவலகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதன் , பணியமர்த்தம் செய்யப்படுவதன் 
அல்லது நியமனம் செய்யப்படுவதன் பேரில் அத்தகைய அலுவலகத்தின் பதவியிலிருப்பவர் 
ஈட்டுப்படி தவிர பணியூதியம் எதனையும் பெறுவதற்கு உரிமையுடைவர் ஆகார் . 

விளக்கம் . - இந்த இனத்தின் நோக்கங்களுக்காக , 

( a ) " ஈட்டுப்படி என்பது அந்த அலுவலகத்தின் செயற்பணிகளை 
நிறைவேற்றுவதில் அவரால் செய்யப்பட்டுள்ள செலவு எதனையும் போதுமான அளவு ஈடு 
செய்யும் நோக்கத்திற்காக தினப்படி , ஊர்திப்படி , வீட்டு வாடகைப்படி , பயணப்படி வாயிலாக 
அலுவலகப் பதவியிலுள்ளவருக்கு செலுத்தத்தக்க பணத்தொகை எதுவும் என்று 
பொருள்படும் ; 

(b ) " சட்டப்பூர்வமான அமைப்பு என்பது தற்போதைக்குச் செல்லாற்றலிலுள்ள 
சட்டம் எதனாலும் அல்லது எதன்படியும் கூட்டுருமமாக பதிவு செய்யப்பட்ட அல்லது அவ்வாறு 
இல்லாமல் சட்டப்படி நிறுவப்பட்ட கழகம் , குழு , ஆணையம் , அதிகார அமைப்பு , வாரியம் , சங்கம் , 
பொறுப்புக்கட்டளை ( எந்தப் பெயரில் அழைக்கப்பட்டாலும் ) அல்லது நபர்களின் பிற அமைப்பு 
என்று பொருள்படும் ; 


(C ) " சட்டப்பூர்வமானதாக இல்லாத அமைப்பு என்பது ஒரு சட்டப்பூர்வமான 
அமைப்பாக இல்லாத பிற நபர்களின் அமைப்பு எதுவும் என்று பொருள்படும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


( தமிழாக்கம் ) 


கோ . இராஜமன்னார் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட ( ஆட்சிமொழிப்பிரிவுத் துறை . 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2014 ஆம் ஆண்டு 
பிப்ரவரி திங்கள் 26 ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; 
மற்றும் அது பொதுத் தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : 


சட்ட எண் 4/ 2014 . 
1989 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகச் 

சட்டத்தை மேலும் திருத்துவதற்கானதொரு சட்டம் . 
இந்திய குடியரசின் அறுபத்து ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 

பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 
குறுந்தலைப்பு 1. (1) இந்தச் சட்டம் , 2014 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் 
மற்றும் 

பல்கலைக் கழகத் (திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 
தொடக்கம் . 

(2 ) இது , மாநில அரசால் அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய 

தேதியன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
11- ஆம் 

2 . 1989 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக் கழகச் தமிழ்நாடு 
பிரிவிற்கான 

சட்டம் 
திருத்தம் . சட்டத்தின் 11 - ஆம் பிரிவில், 

42/ 1989. 
(1) (1) ஆம் உட்பிரிவிற்கு பின்வரும் வரம்புரையானது சேர்க்கப்படுதல் வேண்டும் , 
அதாவது : - | 

" வரம்புரை : ஆனால் , வேந்தர் , குழுவினால் அவ்வாறு பரிந்துரை செய்யப்பட்ட தேர்ந்த 
பெயர் பட்டியலில் உள்ள நபர்கள் எவருக்கும் ஒப்புதலளிக்காதிருக்கிறாரென்றால் அவர் 
மற்றொரு குழுவை அமைத்துருவாக்குவதற்கு நடவடிக்கைகளை எடுக்கலாம் . (2 )- ஆம் 
உட்பிரிவிற்கிணங்க மூன்று வேறுபட்ட தேர்ந்த பெயர்பட்டியலை அளிப்பதற்கு மற்றும் புதிய 
தேர்ந்த பெயர்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள பெயருடைய நபர்களில் ஒருவரை 
துணைவேந்தராகப் பணியமர்த்தம் செய்ய வேண்டும் . 

(2). (2 )- ஆம் உட்பிரிவில் " ஒருவர் மேலாண்மைக் குழுவினால் நியமனம் செய்யப்படுதல் 
வேண்டும் என்கின்ற சொற்றொடருக்குப் பதிலாக , " ஒருவர் அரசால் நியமனம் செய்யப்படுதல் 
வேண்டும் " என்ற சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை. 


(தமிழாக்கம் ) 


கோ . இராஜமன்னார் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட ( ஆட்சிமொழிப்பிரிவுத் துறை . 


தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையின் பின்வரும் சட்டமானது , 2014 ஆம் ஆண்டு 
பிப்ரவரி திங்கள் 26ஆம் நாளன்று ஆளுநரின் ஏற்பிசைவைப் பெற்றது ; மற்றும் 
அது பொதுத் தகவலுக்காக இதன்மூலம் வெளியிடப்படுகிறது : -- 


சட்ட எண் 5 / 2014 


தமிழ்நாடு சட்டம் 

21 /2012 . 


டய 


2012 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மீன்வளப் பல்கலைக் கழகச் சட்டத்தை மேலும் 
திருத்துவதற்கானதொரு சட்டம் . 

இந்திய குடியரசின் அறுபத்து ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 
பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1 . ( 1 ) இந்தச் சட்டம் , 2014 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு மீன்வளப் பல்கலைக்கழகத் குறுந்தலைப்பு 
( திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

மற்றும் 

தொடக்கம் . 
( 2 ) இது , மாநில அரசால் அறிவிக்கையின் வாயிலாகக் குறிக்கக்கூடிய அத்தகைய 
தேதியன்று நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . (இதன்பின்பு இதில் முதன்மைச் சட்டம் எனக் குறிப்பிடப்படுவதான ) 2012 - ஆம் 4 - ஆம் 

பிரிவிற்கான 
ஆண்டு தமிழ்நாடு மீன்வளப் பல்கலைக் கழகச் சட்டத்தின் , 4 - ஆம் பிரிவின் , (a ) எனும் கூறில் 

திருத்தம் . 
" தரமுள்ள கல்வியைக் கற்பிப்பதற்கு என்கின்ற சொற்றொடருக்குப் பதிலாக " தரமுள்ள 
தொழில் கல்வியைக் கற்பிப்பதற்கு என்ற சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் . 
3 . முதன்மைச் சட்டத்தின் 5 - ஆம் பிரிவில் , 

5 - ஆம் 

பிரிவிற்கான 
(1 ) (0 ) எனும் கூறில் பின்வரும் சொற்றொடரானது இறுதியில் சேர்க்கப்படுதல் திருத்தம் . 
வேண்டும் , அதாவது : 

" மற்றும் தேசிய மற்றும் பன்னாட்டு அளவிலான மீன்வளத்திற்கு தொடர்புடைய 
பிற சட்டப்பூர்வமான அமைப்புகள் ; "; 

(2 ) ( W ) எனும் கூறானது விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 
4 . முதன்மைச் சட்டத்தின் 19 - ஆம் பிரிவில் , 

19 - ஆம் 

பிரிவிற்கான 
( 1 ) (2) ஆம் உட்பிரிவில் ,-- 

திருத்தம் . 
( a ) " வகை - | - பதவி வழி உறுப்பினர்கள் தலைப்பின் கீழ் ( e ) மற்றும் (f ) 
இனங்கள் விட்டுவிடப்படுதல் வேண்டும் ; 

(6 ) வகை - | பிற உறுப்பினர்கள் தலைப்பின் கீழ் , -- 

( i ) ( a ) எனும் இனத்தில் " ஒரு மீன்வள விஞ்ஞானி என்கின்ற 
சொற்றொடருக்குப் பதிலாக , " ஒரு மீன்வள விஞ்ஞானி அல்லது கல்வியாளர் என்ற 
சொற்றொடரானது அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

(ii ) ( e ), () , (1) மற்றும் (k) எனும் இனங்கள் விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 
(2) (3)- ஆம் உட்பிரிவிற்காக பின்வரும் உட்பிரிவானது சேர்க்கப்படுதல் வேண்டும் , 
அதாவது : 

" ( 3) செயலாளர் அல்லது நிதித் துறையின் பொறுப்பிலுள்ள அரசுச் செயலாளர் அல்லது 
சட்டத் துறையின் பொறுப்பிலுள்ள அரசுச் செயலாளர் என்கின்ற நேர்வில் மேலாண்மைக் 
குழுவின் கூட்டங்களுக்கு காரணம் எதற்காகவும் வருகை தருவதற்கு இயலாதபோது அவர் , 
அந்தக் கூட்டங்களுக்கு வருகை தருவதற்கு அரசு துணைச்செயலாளர் தரநிலைக்குக் 
குறையாத அவருடைய துறையின் அலுவலர் எவரையும் பதிலாக அனுப்பலாம் 
அவ்வாறு பதிலாக அனுப்பப்பட்ட அலுவலர் கூட்டங்களின் ஆலோசனைகளில் 
பங்கெடுத்துக்கொள்ள உரிமையுடையவராக இருப்பார் மற்றும் வாக்களிப்பதற்கும் 
உரிமையுடையவராக இருப்பார் . 


5 . முதன்மைச் சட்டத்தின் , 23 - ஆம் பிரிவில் (1) - ஆம் உட்பிரிவில் , "வகை II- பிற 
உறுப்பினர்கள் தலைப்பின் கீழ் (a), (b), (c) , ( d ), ( e ) மற்றும் (f ) எனும் இனத்திற்காக பின்வரும் 
இனங்கள் அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

" ( a ) சுழற்சி அடிப்படையின் பேரில் துறைத் தலைவர்கள் அல்லது 
பேராசிரியர்களிடமிருந்து நான்கு உறுப்பினர்கள் துணை வேந்தரால் நியமனம் 
செய்யப்படவேண்டும் . 

( 6 ) மீன்வளத்தில் பல்வேறு நோக்குகளில் சிறந்த அறிவை அல்லது நடைமுறைப் 
பட்டறிவை பெற்று இருக்கும் ஒரு நபர் துணை வேந்தரால் நியமனம் செய்யப்பட வேண்டும் ; 
மற்றும் 

( c ) இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தினால் ஏற்பளிக்கப்பட்ட மீன்வளக் 
கல்லூரியின் ஒரு முதல்வர் . 


(ஆளுநரின் ஆணைப்படி ) 


கோ . ஜெயசந்திரன் , 
அரசுச் செயலாளர் , 
சட்டத் துறை . 


(தமிழாக்கம் ) 


கோ . இராஜமன்னார் , 

உதவி இயக்குநர் , 
சட்ட ( ஆட்சிமொழிப்பிரிவுத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


